மனம் போல வாழ்வு 


யூத நாட்டுப்புற கதை 


மார்கோட் சாமக் 


தமிழில் கிருஷ்ணன் 


மனம் போல வாழ்வு 


யூத நாட்டுப்புற கதை 


மார்கோட் சாமக் 


தமிழில் கிருஷ்ணன் 


ஒரு குக்கிராமத்தில் ஒரு எளிய மனிதன் தன் தாய் ,மனைவி 
மற்றும் 6 குழந்தைகளோடு ஒரே அரை உள்ள வீட்டில் வசித்து 
வந்தான் . வீட்டில் எப்போதும் கூட்டமாகவும் , 
சத்தமாகவும் இருந்ததால் அவனுக்கும் அவன் மனைவிக்கும் 
அடிக்கடி சண்டை வருவதாக இருந்தது . குளிர்காலத்தில் 
கடுங்குளிர் இருக்கும் போது இரவு நேரங்கள் நீண்டவையாகவும் , 
பகல் நேரங்கள் மிகுந்த குளிராகவும் இருக்கும் . அப்போது 
எல்லோரும் ஒரே அறையில் அடைந்து கிடந்ததால் ஒரே 
ரகளையாக தான் இருக்கும் . அப்படி ஒரு நாளில் தன்னால் இதற்கு 
மேல் பொறுத்து கொள்ள முடியாது என்று அவனுடைய 
ராபியிடம் ( யூத மத குரு) தன் துயரத்தை சொல்லி அறிவுரைக் 
கேட்க ஓடினான் . 


என் வாழ்க்கை மிக மோசமாக உள்ளது , இன்னும் கேவலமாக மாறிவிடும் 
போலிருக்கிறது என்று புலம்பி தீர்த்தான் . என் குடும்பம் மிகவும் ஏழ்மையில் 
உள்ளது . என் மனைவி , அம்மா , மற்றும் 6 குழந்தைகள் எல்லோரும் ஒரே 
அறையுள்ள வீட்டில் வசிக்கிறோம் . எங்கள் வீட்டில் எப்போது பார்த்தாலும் 
சண்டையும் , சச்சரவாகவும் இருக்கிறது . தயவு செய்து எனக்கு ஒரு நல்ல 
வழியை காட்டுங்கள் . தாங்கள் எது சொன்னாலும் செய்வதற்கு தயாராக 
உள்ளேன் என்று கூறினான் . 


குரு சற்று யோசித்து தன் தாடியை வருடியபடி "சரி உன்னிடம் கோழி , 
சேவல் , வாத்து ஏதேனும் இருக்கிறதா ?" என்று கேட்டார் . 


ம் ... சில கோழிகளும் , ஒரு சேவலும் , வாத்தும் இருக்கிறது என்று கூறினான் 
அந்த ஏழை . 


அப்படியா நல்லது . வீட்டிற்கு சென்று அந்த கோழிகளையும் , சேவல் , வாத்து 
எல்லாத்தையும் வீட்டிற்குள் அழைத்து சென்று விட்டு விடு , அவைகளும் 
உங்களுடேயே வாழட்டும் என்று கூறினார் . 


அப்படியே செய்கிறேன் குருவே என்று கூறினான் ஆனால் மனதில் 
என்னமோ தயக்கத்துடனே விடைபெற்றான் . 


டய 


அந்த ஏழை வீட்டிற்கு சென்று தன்னுடைய 
கோழிகள், சேவல் , வாத்து அனைத்தையும் 
வெளியிலிருந்த கூண்டிலிருந்து விடுவித்து 
தன்னுடைய வீட்டிற்குள் அடைக்கலம் கொடுத்தான் . 


DITO 


சில நாட்களில் வீடே களேபரமாக இருந்தது , 
சண்டை கூச்சலின் நடுவே கோழி கூவுவதும் , வாத்து 
க்வாக் க்வாக் என கத்துவதும் , கோழி இறகுகள் 
பறப்பதுமாய் ஒரே அமக்களமாக இருந்தது . வீடு 
சிறியதாகிக் கொண்டே போனது , குழந்தைகள் 
பெரியவர்களாகி விட்டனர் . இதற்கு மேல் அந்த ஏழை 
மனிதனால் வீட்டில் நடக்கும் களேபரத்தை தாங்கிக் 
கொள்ள முடியாமல் தன்னுடைய குருவிடம் சென்று 
முறையிட்டான் . 


குருவே ! என்ன ஒரு கொடுமை , என் வீட்டில் என்னேறம் பார்த்தாலும் 
ஒரே கூச்சலும் . சண்டையுமாக இருக்கிறது , நிம்மதியாக சாப்பிட கூட 
முடியவில்லை சாப்பாட்டு தட்டில் கூட கோழி இறகுகளாக 
எப்போதும் கிடக்கிறது . என்னை இந்த கொடுமையிலிருந்து 
காப்பாற்றுங்கள் என்றான் . 


இதை கேட்ட குரு சற்றே யோசித்து விட்டு உன்னிடம் ஆடு 
இருக்கிறதா என்று கேட்டார் . 
ஆம் ஆடு ஒன்று இருக்கிறது . அது அவ்வளவு உபயோகமில்லை - 
என்றான் . 
நல்லது ! அதையும் உன் வீட்டிலேயே தங்க வைத்து கொள் என்றார் 


உண்மையாவா சொல்றீங்க சாமி என்றான் அந்த ஏழை மனிதன் 
ஒன்றும் புரியாமல் 


நான் சொல்வது போல் செய் என்று கூறிவிட்டார் குரு 


சற்று கவலையுடன் வீட்டிற்கு சென்றான் அந்த ஏழை , வெளியில் கட்டி 
இருந்த ஆட்டை எடுத்து வீட்டிற்குள் விட்டான் . 


SUUD 


இப்படியே சிறிது நாட்கள் கழிந்தது . வீட்டின் 
நிலைமையோ இன்னும் மோசமாகி விட்டது . சண்டை கூச்சல் 
கோழி கூவுதல் எல்லாம் வெகு ஜரூராக வீட்டிற்குள் நடந்து 
கொண்டிருந்தது . இதற்கு நடுவில் ஆடு தன் கொம்பை 
கொண்டு முட்டி கொண்டிருந்தது . வீட்டில் சிறு இடம் கூட 
இல்லாமல் அந்த குடும்பம் அல்லாடி கொண்டிருந்தது . இதற்கு 
மேல் தன்னால் தாக்கு பிடிக்க முடியாது என்று நினைத்த அந்த 
ஏழை தன் குருவை தேடி ஓடினான் . 


சாமி என்னை காப்பாத்துங்க , ஆடு வீட்டையே 
அமக்களம் படுத்திகிட்டுருக்கு , என் வீடே நரகமாயிடுச்சி ! ! 


குருவோ அவன் கூறுவதை கேட்டுவிட்டு , யோசித்தார் ,உன்னிடம் மாடு 
ஏதாவது இருக்கா என்று கேட்டார் . அதற்க்கு ஆம் இருக்கிறது என்றான் 
அந்த ஏழை . சரி அப்போ அந்த மாட்டை வீட்டிற்குள் எடுத்து கொண்டு 
போய் வைத்திரு என்று கூறினார் . ஐயோ என்னால் முடியாது என்று கூறி 
அழுதான் . சொன்னதை செய் என்று கூறிவிட்டார் அந்த குரு . 


மிகவும் சோர்வுடன் வீடு வந்து சேர்ந்தான் அந்த 
ஏழை . மாட்டையும் வீட்டிற்குள் எடுத்து சென்றான் . 
இந்த குருவிற்கு என்ன பைத்தியமா என்று நினைத்து 
கொண்டான் . 


சில நாட்கள் இப்படியே போயிற்று . இப்போதையோ வீட்டின் 
நிலைமையோ சொல்வேதற்கே இல்லை . சண்டை கூச்சல் கோழி 
பறந்து கொண்டும் , கூவி கொண்டும் , ஆடு முட்டி கொண்டும் 
இருந்தன. இதற்கு நடுவில் மாடு எல்லாவற்றையும் மிதித்து 
கொண்டு நடந்து கொண்டிருந்தது . கடைசியாக இதற்கு மேல் 
தன்னால் இந்த வீட்டில் வாழ முடியாது என்று குருவிடம் ஓடினான் . 


சாமி என்னை காப்பாத்துங்க, மாடு எல்லாத்தையும் மிதித்து 
கொண்டு இருக்கிறது என்னால் அந்த வீட்டில் மூச்சு கூட வாங்க 
முடியவில்லை . என்னால் இதற்கு மேல் வாழவே முடியாது 
என்றான் . 


குரு எல்லாவற்றையும் கேட்டு விட்டு, சரி நீ எல்லா 
மிருகங்களையும் வீட்டிலிருந்து வெளியேற்று என்று கூறினார் . 
இப்போவே போறேன் சாமி என்று ஓடினான் . 


வீட்டிற்கு சென்ற ஏழை மனிதன் கோழி , 
வாத்து , ஆடு , மாடு எல்லாவற்றையும் 
வீட்டிலிருந்து வெளியேற்றினான் . 


அந்த இரவு அவனும் அவன் குடும்பத்தாரும் 
அமைதியாக உறங்கினர் . அன்றிரவு 
சண்டையும் இல்லை கோழி கூவலும் 
இல்லை , ஆடு மாடு தொந்தரவும் இல்லை . 


அடுத்த நாளே ஏழை ஓடி சென்று குருவிற்கு 
நன்றி கூறினான் 


சாமி ! என் வாழ்க்கையை திரும்ப கிடைக்க செய்து 
விட்டீர்கள் . நானும் என் குடும்பம் மட்டும் இருப்பதால் 
இப்போது என் வாழ்வில் அமைதி வந்து விட்டது . என்ன 
ஒரு மகிழ்ச்சி இந்த வாழ்க்கை . 


